பிறை வருட இறுதியின்‌ அமல்களின்‌ வசநீதம்‌ 


துல்‌-ஹஜ்‌ மாதம்‌ 
ஆரம்ப பத்து 
நாட்கள்‌ 


டசி 


Foundation 
CENTRE OF EXCELLENCE 


www.nidafoundation.com 





அல்லாஹ்வின்‌ அருளைப்‌,பெறுவதற்கான, 
ஆ 
நல்லமல்களின்‌.வசநத' காலம்‌ 


நபி & அவர்கள்‌ கூறினார்கள்‌: உங்களது இரட்சகனுக்கு 
உங்களது காலத்தில்‌ பல நாட்களில்‌ பிரதீதியேகமான 
அருட்கொடைகள்‌ உள்ளன ஆகவே அவற்றை அடைந்து 
கொள்ள முயற்சி செய்யுங்கள்‌ ஏனெனில்‌ யாருக்கேனும்‌ 
அவற்றில்‌ ஓர்‌ அருட்கொடையேனும்‌ கிடைக்குமாயின்‌ 
அவர்‌ அதற்கு பிறகு ஒருபொழுதும்‌ துரதிஷ்டசாலியாக 
மாறி விட மாட்டார்‌ 


(ஆதாரம்‌: முஸ்னதுல்‌ பஸ்ஸாறி 


அல்லாஹ்வின்‌ பிரத்தியேகமான அருட்கொடைகள்‌ இறங்கக்கூடிய 
வருட இறுதியில்‌ உதிக்கும்‌ அமல்களின்‌ பருவக்காலம்‌ துல்‌-ஹஜ்‌ 
மாதத்தின்‌ ஆரம்ப பத்து நாட்களாகும்‌. அவற்றை முழுமையாக 
பயன்‌ படுத்திக்‌ கொள்வோம்‌. 


துல்‌-ஹஜ்‌ மாதததின்‌ ஆரம்ப பத்து நாட்களை 
விட வேறு சிறந்த நாட்கள்‌ கிடையாது 


நபி 5 அவர்கள்‌ கூறினார்கள்‌: அல்லாஹ்விடத்தில்‌ துல்ஹஜ்‌ 
மாதததின்‌ பதது தினங்களை விட சிறந்த வேறு எந்த தினங்களும்‌ 
இல்லை. அப்பொழுது ஒருவர்‌ “அல்லாஹ்வின்‌ தூதரே அவை 
சிறந்ததா அல்லது அல்லாஹ்வின்‌ பாதையில்‌ அறப்போரில்‌ கழியும்‌ 
அதே அளவு நாட்கள்‌ சிறநீததா?” என்று வினவினார்‌. அதற்கு நபி 5 
அவர்கள்‌ “அவை அல்லாஹ்வின்‌ பாதையில்‌ அறப்போரில்‌ கழியும்‌ 
அதே அளவு தினங்களை விடச்‌ சிறந்தவை” என பதில்‌ அளித்தார்கள்‌. 
(ஆதாரம்‌: ஸஹீஹ்‌ இப்னு ஹிப்பாண்‌ 


மேலும்‌ ஸுரதுல்‌ பஜ்ரில்‌ அந்த தினங்களின்‌ இரவுகள்‌ மீது அல்லாஹ்‌ 
சத்தியம்‌ செய்திருப்பதன்‌ மூலம்‌ அவ்விரவுகளின்‌ மதிப்பை, மேன்மையை 
புரிய முடிகின்றது. ஆகவே அநத இரவுகளில்‌ முடியுமான வரை வணக்க 
வழிபாடுகளில்‌ ஈடுபட வேண்டும்‌. 


இந்த பத்து நாட்களில்‌ செய்யப்படும்‌ அமல்கள்‌ 
அல்லாஹ்விற்கு மிக மிக விருப்பமானவை 
“இந்த தினங்களில்‌ செய்யப்படும்‌ நல்ல அமல்கள்‌ அல்லாஹ்விற்கு 
விருப்பமானதாக இருக்கும்‌ அளவு வேறு எந்த தினததில்‌ செய்யப்படும்‌ 
அமல்களும்‌ அவனுக்கு விருப்பமானதாக இருப்பதில்லை” என நபி 
அவர்கள்‌ கூற, ஸஹாபாக்கள்‌ “அல்லாஹ்வின்‌ தூதரே, (மற்ற தினங்களில்‌) 
அல்லாஹ்வின்‌ பாதையில்‌ ஜிஹாத்‌ செய்வதை விடவா? என வினவினர்‌ 
அதற்கு நபி & அவர்கள்‌ “ஆம்‌, அல்லாஹ்வின்‌ பாதையில்‌ ஜிஹாத்‌ 
செய்வதும்‌ நிகராக மாட்டாது. ஆயினும்‌ தனது உயிரையும்‌, பொருளையும்‌ 
அல்லாஹ்வின்‌ பாதையில்‌ எடுத்துச்‌ சென்று, அவற்றில்‌ எதனையும்‌ மீள 
கொண்டுவராதவரைத்‌ தவிர” (அதாவது ஷஹீதானவரைத்‌ தவிற என 
பதில்‌ அளித்தார்கள்‌. (ஆதாரம்‌: ஸஹீஹ்‌ அல்‌-புஹாரி, ஸுனன்‌ அபூ தாவூது 
தணு இந்த தினங்களில்‌ 
ஐவேளைத்‌ தொழுகைகளை இமாம்‌ ஜமாஅத்தாக முதல்‌ தகபீருடன்‌ 
தொழுவோம்‌. 
-  தஹஜ்ஜாத முஹா, விதர்‌ மறறும்‌ முன்‌-பின்‌ ஸுன்னதீதுகளை முறையாக 
தொழுவோம்‌. 
- அதிகமதிகம்‌ குர்‌ஆனை ஓதுவோம்‌, திக்ரு செய்வோம்‌, ஸதகாக்கள்‌ 
கொடுப்போம்‌... 
-  உறவினர்களைதரிசிப்போம்‌, அண்டைவீட்டார்களை கவனிப்போம்‌. 
- குறிப்பாக கொரோனாவால்‌ பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவோம்‌. 


இந்த தினங்களில்‌ நோன்பு நோற்பது முக்கியமான சுன்னத்தாகும்‌: 
“நபி 5 அவர்கள்‌ இந்த பத்து தினங்களில்‌ நோன்பு நோற்பதை தவற 
விடுவதே இல்லை” என ஹப்ஸா்‌ அவர்கள்‌ கூறுகின்றார்கள்‌. 


(ஆதாரம்‌: ஸுனன்‌ நஸாஈ ஸஹீஹ்‌ இப்னு ஹிப்பாண்‌ 





இங்கு 10 என்று கூறப்பட்டது முழுமைப்படுத்தல்‌ என்ற அடிப்படையில்‌ ஆகும்‌. 
அவ்வாறு இல்லை என்றால்‌ நபி இ 9 தினங்கள்‌ மாத்திரமே நோன்பு 
வைத்தார்கள்‌. [0வது தினம்‌ அதாவது பெருநாள்‌ அன்று நோன்பு நோற்பதை 
தடைசெய்தார்கள்‌. 


இதிலும்‌ அறபா நோன்பு மிக முக்கியமானதாகும்‌: 


“அறபா நோன்பு சென்ற வருடத்தில்‌ நிகழ்நீத, அடுத்து வரும்‌ 
வருடத்தில்‌ நிகழும்‌ பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அமையும்‌ 
என தான்‌ ஆதரவுவைப்பதாக” நபி 5 





3 அவர்கள்‌ கூறினார்கள்‌. 
(ஆதாரம்‌: ஸஹீஹ்‌ முஸ்லிம்‌ 

ஒரு நாள்‌ நோன்பு இருவருடத்தில்‌ நிகழும்‌ சிறு பாவங்களுக்கு குற்றப்பரிகார 

மாக அமைகின்றது. நிச்சயமாக இந்த பாக்கியத்தை கைநழுவ விடுபவர்கள்‌ 

துரதிஷ்டசாலிகளே. ஹஜ்ஜாஜிகளுக்கு அன்று நோன்புவைப்பது கூடாது. 





ஆ ஆ ஆட ட நரக விடுத ஆடு ட உ? படு ஆவது * ANN 
அறபா இனம்‌ நாக விடுதலை வழங்கப்படும்‌ இனமாகும்‌ 
நபி 8: அவர்கள்‌ கூறினார்கள்‌: “அல்லாஹ்‌ அறபா தினம்‌ அன்று நரக 
விடுதலை வழங்கும்‌ அடியார்களின்‌ எண்ணிக்கையை விட அதிகமாக 
வேறு எந்த தினத்திலும்‌ நரக விடுதலை வழங்குவது இல்லை”. 

(ஆதாரம்‌: ஸஹீஹ்‌ முஸ்லிம்‌) 
இந்தப்‌ பாககியத்தை அடைவதற்கு மிகவும்‌ தகுதியானவர்கள்‌ ஹஜ்ஜாஜிகள்‌ 
ஆவார்கள்‌. ஆனால்‌ இது அவர்களுக்கு மாத்திரம்‌ பிரத்தியேகமான ஒன்றல்ல. 
ஆகவே அன்றைய தினம்‌ இந்த பாகீகியத்தை அடைய விரும்பும்‌ நாம்‌ அதற்காக 
முறையாக தெளபா செய்ய வேண்டும்‌. 





- நாம்‌ செய்த பாவங்களை நினைத்து அதிகம்‌ கவலைப்‌ பட வேண்டும்‌. 

- இதற்கு பிறகு அநீதப்‌ பாவங்களை மீண்டும்‌ செய்ய மாட்டோம்‌ என்று உறுதி 
கொள்ள வேண்டும்‌. 

- தொழுகை, நோன்பு போன்ற அடிப்படையான கடமைகளில்‌ பொடுபோக்கு 
செய்திருந்தால்‌, அவற்றை இதற்கு பிறகு சரியாக நிறைவேற்றுவதறகும்‌, 
விடுபட்டவைகளை கழாச்‌ செய்வதற்கும்‌ உறுதி கொள்ள வேண்டும்‌. 

- தவறான வழியில்‌ உரிமையாக்கிக்‌ கொண்ட பொருட்களை உரியவர்களுக்கு 
மீள கொடுத்து விட வேண்டும்‌. 

- பிறரை ச, திட்டி, அவதூறு கூறி, அடிதது மேலும்‌ இது போன்ற காரியங்கள்‌ 
செய்திருந்தால்‌ உரியவர்களிடம்‌ மன்னிப்பு கேட்க வேண்டும்‌. 

- பிறகு அவைகளை மன்னிககு மாறும்‌, அதனால்‌ கிடைக்கும்‌ தண்டனைகளில்‌ 
இருநது பாதுகாககு மாறும்‌ அல்லாஹ்விடம்‌ பிரார்ததிகக வேண்டும்‌. 


இந்த பதது நாட்களுட்ன சம்பநதப்பட்ககூடிய ஒரு 
முக்கியமான அமல்‌ உழ்ஹிய்யா கொடுப்பதாகும்‌: 


ம 
09) 


நபி 4 அவர்கள்‌ கூறினார்கள்‌: “எந்த ஒரு மனிதனும்‌ (பிராணிகளை 
அறுக்கும்‌ (பெரு)நாளில்‌ (அவற்றை அறுதீது) இரதீததீதை ஓட்டுவதை விட 
அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒரு நல்ல அமலை செய்ய முடியாது. 
நிச்சயமாக மறுமை நாளில்‌ அவை அவற்றின்‌ கொம்புகள்‌ உரோமங்கள்‌ 
மற்றும்‌ குளம்புகளுடன்‌ வரும்‌. (1) இன்னும்‌ (அதன்‌ இரத்தம்‌ பூமியில்‌ 
விழுவதற்கு முன்பே அல்லாஹ்விடம்‌ நின்றுமான ஒரு இடத்தில்‌ 
விழுந்துவிடும்‌. (2 






(1) அதாவது கியாமத்து நாளில்‌ தராஸில்‌ அவற்றை முழுமையாக வைக்கப்படும்‌. 
(2) அதாவது அல்லாஹ்விடம்‌ கபூலிய்யத்தை, அங்கீகாரத்தை பெற்றுவிடும்‌. 


- பெருநாள்‌ தொழுகை முடிந்தவுடன்‌ உழ்ஹிய்யாவை கொடுப்பது மிக 
சிறந்ததாகும்‌. 

- உழ்ஹிய்யா கொடுக்கவுள்ளவர்‌ துல்‌-ஹஜ்‌ மாதம்‌ துவக்கத்திலிருநது, அல்லது 
துல்‌-ஹஜ்‌ மாதத்தில்‌ உழ்ஹிய்யா கொடுக்க நிய்யத்து வைத்த நேரத்திலிருந்து 
உழ்ஹிய்யாவை அறுக்கும்‌ வரை தன்னுடைய முடிகளையும்‌, நகங்களையும்‌ 
வெட்டாமல்‌ இருப்பது முக்கியமான ஸுன்னத்தாகும்‌. 


(உழ்ஹிய்யாவின்‌ சட்டங்களுககாக தனியான கைநூல்‌ தயாரிக்கப்பட்டுள்ளது.) 


